ஆசிரியர்‌ 
பாஸ்டர்‌ டி.சி.ராயர்ட்‌ டேனியல்‌ 


பதிப்பாசிரியர்‌: 


எஸ்‌.தாயப்பன்‌ 


நன்கொடை ரூ.5/- 


இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ - அக்‌. 2015 - 5,000 பிரதிகள்‌ 


பதிப்பாசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


On Circulation 


1. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (தமிழ்‌) 3,40௦,000 
2. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (கன்னடம்‌) 65,000 
3. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (மலையாளம்‌) 40,000 
4. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (தெலுங்கு) 10,000 
5. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (ஹிந்தி) 15,000 
6. என்‌ அழுகையும்‌ ஆனந்தப்‌ புதுவாழ்வும்‌ (ஒடிசா) 6,000 
T. My Cry & Joyful Life (English) 75,000 
8. சித்தர்கள்‌ கண்ட மெய்ப்பொருள்‌ 1,10,000 
9. பாவத்தின்‌ சம்பளம்‌ நரகம்‌ (தமிழ்‌, கன்னடம்‌) 1,20,000 
10. இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார்‌ 50,000 
11. என்‌ ஊழியக்காரனே? 20,000 
12. இந்தியாவுக்கு இயேசு தேவை, ஏன்‌? 40,000 
13. சைவமும்‌ வைணவமும்‌ கிறிஸ்தவமே! 40,000 
14. நீங்களே எனக்கு சாட்சிகள்‌ 20,000 
15. உண்மையான கடவுள்‌ யார்‌? 25,000 
16. அற்புத சுகமளிக்கும்‌ வைதீஸ்வரர்‌ இயேசு 20,000 


Rs. 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 


17. இந்தியாவில்‌ ஏன்‌ சுவிசேஷம்‌ முழுமையாகப்‌ பரவவில்லை? 15,00010/- 


18. கத்தோலிக்கர்களின்‌ கனிவான கவனத்திற்கு (பாகம்‌ 1) 15,000 
19. கத்தோலிக்கர்களின்‌ கனிவான கவனத்திற்கு (பாகம்‌ 2) 15,000 


20. நிறைவேறிய தீர்க்கதரிசனங்கள்‌ (பாகம்‌ 1) 20,000 
21. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள்‌ (பாகம்‌ 2) 20,000 
22. நிறைவேறிய தீர்க்க தரிசனங்கள்‌ (பாகம்‌ 3) 5,000 


23. கிறிஸ்துவை எதிர்ப்பதின்‌ விளைவு (தமிழ்‌, கன்னடம்‌) 10,000 


10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 


24. திருக்குறள்‌ கூறும்‌ இரட்சிப்பின்‌ நற்செய்தி - டாக்டர்‌ கிறிஸ்டோபர்‌15,000 10/- 


25. இந்தியா ஒரு கிறிஸ்தவ நாடு - டாக்டர்‌ சுந்தர்‌ ஏசுவடியான்‌ 10,000 


26. பாவப்பரிகாரியின்‌ பங்கமில்லா அங்கங்கள்‌ (பாகம்‌ 1) 5,000 
27. பாவப்பரிகாரியின்‌ பங்கமில்லா அங்கங்கள்‌ (பாகம்‌ 2) 5,000 
28. பரலோகம்‌ செல்ல எளிதான வழி (சுவிசேஷத்தை அறிவிக்கும்‌ முறை)5,000 
29. அரிய வேதம்‌ அறிய வேண்டிய வேதம்‌ 10,000 
30. இந்திய வேதங்களில்‌ இயேசு கிறிஸ்து (பாகம்‌ 1) 10,000 
31. இந்திய வேதங்களில்‌ இயேசு கிறிஸ்து (பாகம்‌ 2) 10,000 
32. விவிலியமும்‌ விஞ்ஞானமும்‌ 10,000 


33. கிறிஸ்துவத்தைக்‌ குறித்து இந்துக்களின்‌ 

பொதுவான கேள்வியும்‌, அதற்குரிய பதிலும்‌ (பாகம்‌ 1) 10,000 
34. கிறிஸ்துவத்தைக்‌ குறித்து இந்துக்களின்‌ 

பொதுவான கேள்வியும்‌ அதற்குரிய பதிலும்‌ (பாகம்‌ 2) 10,000 
35. ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 

அதற்கு பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 1) 5,000 


10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 
10/- 


10/- 
10/- 


10/- 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 3 


36. ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 


அதற்கு பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 2) 5,000 10/- 
37. ஜெகோவா விட்னஸின்‌ உபதேசமும்‌ 
அதற்கு பைபிளின்‌ பதிலும்‌ கேள்வியும்‌ (பாகம்‌ 3) 5,000 10/- 


38. ஜெகோவா சாட்சிக்கு சத்தியத்தை அறிவிப்பது எப்படி (பாகம்‌ 1)5,000 10/- 
39. ஜெகோவா சாட்சிக்கு சத்தியத்தை அறிவிப்பது எப்படி (பாகம்‌ 2)5,00010/- 


40. சிலை வணக்கம்‌ சின்னாபின்னப்படுத்தியதே 5,000 10/- 
41. கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதின்‌ விளைவு 5,000 10/- 
42. தெய்வீக சுகம்‌ உண்டா?- எபி சுந்தர்ராஜ்‌ 10,000 10/- 
43. கிறிஸ்துவின்‌ இரண்டாம்‌ வருகை - சிஸ்டர்‌ மரியா 10,000 10/- 


44. VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (தமிழ்‌) 3,680,000 10/- 
45. VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (கன்னடம்‌) 60,000 10/- 
46. VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (ஹிந்தி) 30,000 10/- 
47. VCD என்‌ அழுகையும்‌ ஆனந்த புதுவாழ்வும்‌ (மலையாளம்‌) 10,000 10/- 


48. VCD எழுந்து காட்டுவோம்‌ (தமிழ்‌) 20,000 10/- 
49. VCD முக்திக்கு வழி கிறிஸ்தவமே (தமிழ்‌) 15,000 10/- 
50. VCD கதாகாலட்சேபம்‌ (தமிழ்‌ 20,000 10/- 
51. VCD தேசம்‌ சந்திக்கப்படணுமே கர்த்தாவே 10,000 10/- 
52. தமசோம்‌ ஜோதிர்கமய 5,000 10/ 
53. வேதமா? விஞ்ஞானமா? - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
54. மனிதனே நீ யார்‌? - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
55. சீரழிய சினிமா பாருங்கள்‌ - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
56. தெய்வத்தை தேடுவோம்‌ வாருங்கள்‌ - Rev. பால்ராஜ்துரை 5,000 10/- 
57. இந்து மதம்‌, இந்திய மதமா? - உறையூர்‌ வளவன்‌ 5,000 10/- 
58. ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒரு தெய்வீக அழைப்பு 5,000 10/- 
59. இராம ஜென்ம பூமி- உறையூர்‌ வளவன்‌ 5,000 5/- 
60. மதமாற்றமல்ல, மனமாற்றமே தேவை - ₹. ஸ்டான்லி 5,000 5/- 
61. மனமாற்றத்தை பெருக்குவது எப்படி? - Rs. ஸ்டான்லி 5,000 5/- 
62. வாழ்க்கையைவளப்படுத்தும்‌ வார்த்தைகள்‌ 5,000 5/- 
63. நாலு வேதங்களின்‌ நாயகர்‌ இயேசு 10,000 5/- 
64. ஓர்‌ அவசர அறைகூவல்‌ 10,000 5/- 
65. கர்நாடகாவிற்காக கதறி அழும்‌ கல்வாரி ஐக்கிய ஜெபக்‌ குழுவும்‌ 
இராணுவ சகோதரர்களும்‌ (தமிழ்‌, கன்னடம்‌) 5,000 5/- 
66. திரித்துவம்‌ - பாஸ்டர்‌ சாலமோன்‌ ராஜா 5,000 5/- 
67. இஸ்லாமியர்களின்‌ கேள்விகளுக்குப்‌ பதில்‌ - சாலமோன்‌ ராஜா5,000 5/- 
68. இந்திய ஊழிய உயர்வுக்கு ஒரு புதிய பார்வை 5,000 5/- 
69. ஆனந்த புதுவாழ்வு கண்டேன்‌ 30,000 5/- 
70. நித்யஜீவன்‌ தரும்‌ நிகரில்லா இயேசு 5/- 
71. இது உங்கள்‌ உயிர்‌ காக்கும்‌ முயற்சி - சாந்திதேவி 10,000 2.50 
72. மோட்ச வாழ்வுக்கு வழி - சாந்திதேவி 5,000 2.50 
73. DVD ஆனந்த புதுவாழ்வு (1வளி!ா) 2,000 100 


74. DVD அமாவாசை (Telefilm) 2,000 100 


4 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


இந்த நூல்‌ மற்றும்‌ விசிடி கிடைக்கும்‌ முகவரி 
எஸ்‌.தாயப்பன்‌ 
12, ஜி.டி.நாயுடு தெரு, பாலாஜி அவென்யூ -1, 
சேலையூர்‌ பேபாஸ்ட்‌, சென்னை - 600 073. 
தொலைபேசி: 044-22234256. மின்னஞ்சல்‌: sakthiprabha@yahoo.com 


நூலை அனுப்ப சில விதிகள்‌: 


ஒவ்வொரு நூலுக்கும்‌, விசிடிக்கும்‌ நன்கொடை ரூ.10/- + தபால்‌ 
செலவு ரூ.1. 14.0., 0.0. அனுப்பி பெற்றுக்‌ கொள்ளலாம்‌. உங்கள்‌ 
முகவரியை ॥.0 பாரத்தின்‌ அடியில்‌ உள்ள தகவல்‌ பகுதியில்‌ வெளிவாக, 
பின்கோடு நம்பருடன்‌ எழுதி அனுப்புங்கள்‌. உங்கள்‌ தொலைபேசி, 
செல்போன்‌ எண்களை கண்டிப்பாக எழுதவும்‌. செக்‌ பெற்றுக்‌ 
கொள்ளப்பட மாட்டாது. M௦, DD பெற்றுக்‌ கொண்ட பிறகே நூல்கள்‌ 
அனுப்பி வைக்கப்படும்‌. 

விசிடி அனுப்ப தபால்‌ செலவு மட்டும்‌: கொரியரில்‌ பதிவு பார்சலில்‌ 
அனுப்ப (தமிழ்நாட்டிற்குள்‌) 1 முதல்‌ 15 விசிடி வரை அனுப்ப ரூ.50/-. 
16 முதல்‌ 25 விசிடி அனுப்ப ரூ.60/- 

1௦0 விசிடிக்கு மேல்‌ மற்றும்‌ அதிக புத்தகம்‌ வேண்டுமானால்‌, அவைகள்‌ 
கே.பி.என்‌. பார்சல்‌ சர்வீஸ்‌ மூலம்‌ வெளியூர்களுக்கு அனுப்பி வைக்கப்‌ 
படும்‌. 


“வாழ்க்கையை வளப்படுத்தும்‌ 


வார்த்தைகள்‌” 


கர்த்தர்‌ இந்த அடிமையைக்‌ கொண்டு ஆசிரியராகவும்‌, 
பதிப்பாசிரியராகவும்‌ வெளியிட்ட புத்தகங்கள்‌, விசிடி மற்றும்‌ 
டிவிடிக்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ எதைக்‌ குறித்து எழுதப்பட்டிருக்கிறது 
என்பதை வாசகர்கள்‌ அறிந்து, தேவையான புத்தகம்‌, சீடிக்களைக்‌ 
கேட்டுப்‌ பெற்றுக்‌ கொள்வதற்கு ஏதுவாக, “வாழ்க்கையை 
வளப்படுத்தும்‌ வார்த்தைகள்‌ என்னும்‌ ஒரு நூலும்‌ வெளியிட்டு 
இருக்கிறேன்‌. ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள்‌ ஆயத்தமாக, 
மற்றவர்களையும்‌ ஆயத்தப்படுத்த, ஆதாயப்படுத்த ஆவிக்குரிய 
புத்தகங்களை தேர்வு செய்ய இந்த நூல்‌ உங்களுக்கு உதவும்‌. 
- எஸ்‌.தாயப்பன்‌ 
நன்கொடை - ரூ.5/- 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 5 


தச OOF Poo 0... 


கிறிஸ்துவுக்குள்‌ அன்பான வாசகர்களுக்கு எல்லாவற்றையும்‌ செய்கிற 
தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில்‌ என்‌ அன்பின்‌ வாழ்த்துக்கள்‌. 


இந்தச்‌ சிறிய புத்தகத்தின்‌ வாயிலாக உங்களைச்‌ சந்திப்பதில்‌ 
மிகவும்‌ மகிழ்ச்சியடைகிறேன்‌. சகல சத்தியத்திலும்‌ வழி நடத்துகிற 
பரிசுத்த ஆவியானவரின்‌ தூண்டுதலினால்‌ இந்த 12வது புத்தகமாகிய 
“இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌”? என்ற தலைப்பில்‌ 
எழுத தேவன்‌ எனக்குக்‌ கிருபை செய்தார்‌. அவர்‌ நாமத்திற்கு கோடி 
ஸ்தோத்திரங்கள்‌. 

உலகில்‌ வாழும்‌ மனிதர்கள்‌ அனைவரும்‌ நம்மைப்‌ படைத்த தேவாதி 
தேவனும்‌, ராஜாதி ராஜனும்‌, கர்த்தாதி கர்த்தரின்‌ வார்த்தைக்குக்‌ 
கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்‌ என்பது தேவனின்‌ சித்தமும்‌, விருப்பமும்‌ 
ஆசையுமாயிருக்கிறது. தேவன்‌ எதைச்‌ செய்யக்‌ கூடாது என்று 
சொன்னாரோ அதைச்‌ செய்யக்‌ கூடாது. எதைச்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று சொன்னாரோ, அதை நாம்‌ செய்ய வேண்டும்‌. அதுவே நம்மைச்‌ 
சிருஷ்டித்த தேவனின்‌ கட்டளை. “நாம்‌ செய்யக்‌ கூடாததைச்‌ செய்தாலும்‌ 
அது பாவம்‌”. “நாம்‌ செய்யக்‌ கூடியதைச்‌ செய்யாமல்‌ போனாலும்‌ அது 
பாவம்‌.” 


ஆதலால்‌ நாம்‌ செய்யக்‌ கூடாததைச்‌ செய்து பாவத்தோடும்‌, 
சாபத்தோடும்‌ வாழ்ந்து நித்திய நரக தண்டனை பெறாமல்‌ அவர்‌ 
சொன்னதை நாம்‌ செய்து இந்தப்‌ பூமியில்‌ பாக்கியவான்களாய்‌ வாழ்ந்து 
பரலோக பாக்கியத்தை பெற்றுக்‌ கொள்ளும்படியாக இந்தப்‌ புத்தகம்‌ 
உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்‌ என்பதில்‌ எந்த சந்தேகமுமில்லை. 
எப்படியாவது நமது தேசத்து மக்கள்‌ இரட்சிக்கப்படணும்‌ என்று இந்த முதிர்‌ 
வயதிலும்‌ இளைஞனைப்‌ போல்‌ ஒடி ஒடி ஊழியம்‌ செய்யும்‌ அருமையான 
சகோதரர்‌ சுவி.எஸ்‌. தாயப்பன்‌ அவர்கள்‌ இந்த புத்தகத்தைப்‌ படித்துவிட்டு 
மனதாரப்‌ பாராட்டி, இதை அவர்‌ குறைந்த விலைக்கு வெளியிடவும்‌ 
முன்வந்தார்‌. கர்த்தர்‌ தாமே அவர்களை ஆசீர்வதித்து நீண்ட ஆயுளையும்‌, 
நல்ல தேகபல சுகத்தையும்‌ தர நாம்‌ அனைவரும்‌ அவருக்காக 
ஜெபிப்போம்‌. இந்தப்‌ புத்தகத்தை வாசிக்கும்‌ அனைவரையும்‌ கர்த்தர்‌ 
ஆசீர்வதித்து பாக்கியவான்‌௧ளாக மாற்றுவாராக. இந்தப்‌ புத்தகத்தின்‌ 
மூலம்‌ வரும்‌ எல்லா துதி, கனம்‌, மகிமை அனைத்தும்‌ நம்‌ தேவாதி 
தேவன்‌ ஒருவருக்கே. 
கிறிஸ்துவின்‌ பணியில்‌ 
பெத்தேல்‌ ஏஜி ஏலீம்‌ சபை, ன்‌ ட 
2வது மெயின்‌ ரோடு, கங்கா நகர்‌, பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ பேரியல்‌ 
பெங்களூர்‌ - 560 032 
கைபேசி: 98806 96709 


6 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


பொருளடக்கம்‌ 


நன்மையும்‌ செம்மையுமான காரியங்களைக்‌ 
கர்த்தர்‌ சொன்னபடி செய்தவர்கள்‌ ! 


கர்த்தருக்குக்‌ கோபமூட்டும்‌ பொல்லாப்பான 
செய்கைகள்‌ ! 9 


கர்த்தருக்கு சித்தமும்‌ பிரியமுமான செய்கைகள்‌! 12 


ஆபிரகாம்‌ செய்த நல்ல காரியங்கள்‌ ! 14 
உலகில்‌ வாழும்‌ நாம்‌ செய்ய வேண்டிய 
காரியங்கள்‌ ! நாம்‌ செய்யக்‌ கூடாத காரியங்கள்‌ ! 16 
நாம்‌ பாக்கியவான்களாயிருக்க நாம்‌ செய்ய 
வேண்டியவைகள்‌ ! 26 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 7 


1. கர்த்தர்‌ சொன்னபடி செய்தவர்கள்‌! 


தேவனாகிய கர்த்தர்‌ உலகத்தையும்‌ அவைகளிலுள்ள 
சகலத்தையும்‌ தமது வார்த்தையினால்‌ சிருஷ்டித்தார்‌. ஆனால்‌ ஆதி 
மனிதனாகிய ஆதாமை பூமியின்‌ மண்ணினாலே உருவாக்கித்‌ தமது 
சாயலாகவே சிருஷ்டித்தார்‌. அவருடைய சிருஷ்டிப்புகள்‌ எல்லாம்‌ 
அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது. செயல்படுகிறது. காற்றும்‌, 
கடலும்‌ அவர்‌ சொற்படி செய்கிறது - சங்‌ 148:8. பரலோகத்தில்‌ 
தூதர்கள்‌ அவர்‌ சொற்படி செய்கிறார்கள்‌. ஆனால்‌ மனிதன்‌ அவர்‌ 
வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து செயல்படுவதில்லை. 


ஆதிமனிதனாகிய ஆதாமும்‌ ஏவாளும்‌ தேவனாகிய கர்த்தர்‌ 
சொன்னபடி செய்யவில்லை. ஆதலால்‌ சபிக்கப்பட்டவர்களாய்‌ 
தேவன்‌ அவர்களை ஏதேன்‌ தோட்டத்தை விட்டு துரத்திவிட்டார்‌. 
பாவமும்‌, சாபமும்‌, மரணமும்‌ மனுஷனுக்குள்‌ வந்தது. பூமியும்‌ 
சபிக்கப்பட்டது. 

மனுஷனுடைய அக்கிரமம்‌ பூமியில்‌ பெருகிற்று. ஆதலால்‌ 
பூமியிலுள்ள மனுஷர்களையும்‌ சகல ஜீவ ஐந்துக்களையும்‌ 
ஜலத்தினால்‌ அழிக்க தேவன்‌ திட்டமிட்டார்‌! ஆனால்‌ 
உத்தமனும்‌ நீதிமானாகிய நோவாவையும்‌ அவன்‌ குடும்பத்தையும்‌ 
காப்பாற்றும்படியாக கொப்பேர்‌ மரத்தினால்‌ பேழை குப்பல்‌ யை 
உண்டாக்கு என்று தேவன்‌ நோவாவிடம்‌ சொன்னார்‌. அதன்படி 
நோவா செய்து முடித்தார்‌. ““நீயும்‌ உன்னோடே கூட, உன்‌ 
குமாரரும்‌ உன்‌ மனைவியும்‌ உன்‌ குமாரனின்‌ மனைவிகளும்‌ 
பேழைக்குள்‌ பிரவேசியுங்கள்‌. சகலவித மாம்சமான ஜீவன்களிலும்‌ 
ஆணும்‌ பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடும்‌ 
உன்னுடன்‌ உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்‌ சேர்த்துக்‌ 
கொள்‌. உனக்கும்‌ அவைகளுக்கும்‌ ஆகாரமாக சகலவித போஜன 
பதார்த்தங்களையும்‌ சேர்த்து உன்னிடத்தில்‌ வைத்துக்‌ கொள்‌”: 
என்றார்‌. தேவன்‌ சொன்னபடி நோவா அப்படியே செய்தான்‌. தேவன்‌ 
தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம்‌ அவன்‌ செய்து முடித்தான்‌ 
- ஆதி 6:5-22. இப்படி தேவனுடைய வார்த்தையின்படி செய்த 
நோவா அழிவிலிருந்து காக்கப்பட்டார்‌. ஆசீர்வதிக்கப்பட்டார்‌. 


ஆதி முற்பிதாக்களாகிய ஆபிரகாம்‌, ஈசாக்கு, யாக்கோபு, 
தேவனாகிய கர்த்தர்‌ சொன்னபடி செய்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள்‌. 
எகிப்தின்‌ அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை 
விடுவிக்க என்ன வழிமுறைகளைச்‌ சொன்னாரோ, அதேபோல்‌ 
மோசேயும்‌ ஆரோனும்‌ செய்து ஜனங்களை பாலும்‌ தேனும்‌ ஒடும்‌ 
கானானுக்கு நேராக வழிநடத்தினார்கள்‌. எது செய்ய வேண்டும்‌, 
எது செய்யக்‌ கூடாது என்று இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்காக 10 
கட்டளைகளைக்‌ கொடுத்தார்‌. ஆசரிப்புக்‌ கூடாரம்‌, அதன்‌ 
பனிமூட்டுகள்‌, ஆராதனை முறைகளைக்‌ குறித்தும்‌ பலவித பலி 
செலுத்தும்‌ முறைகளைக்‌ குறித்தும்‌ இப்படிச்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று மோசேயிடம்‌ கற்பித்தபடி மோசே, ஆரோன்‌ செய்தார்கள்‌. 
மோசேயின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு யோசுவாவிடம்‌ ஜனங்களை 
வழிநடத்தும்‌ முறைகளை தேவன்‌ சொன்னபடி யோசுவா செய்தார்‌. 
யோசுவாவும்‌ ஜனங்களும்‌ கானானை சுதந்தரித்துக்‌ கொண்டார்கள்‌. 


ஓல்‌ 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 9 


2. கர்த்தருக்குக்‌ கோபமூட்ரும்‌ 


யொல்லாப்பான செய்கைகள்‌! 


யோசுவாவின்‌ மரணத்திற்குப்‌ பிறகு இஸ்ரவேல்‌ ஜனங்களுக்கு 
நியமிக்கப்பட்ட ராஜாக்கள்‌, நியாயாதிபதிகள்‌ கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ 
பொல்லாப்பானதும்‌, தீமையானதும்‌ கர்த்தர்‌ வெறுக்கிறதுமான 
காரியங்களைச்‌ செய்து தேசத்தின்‌ மேலும்‌, ஜனத்தின்‌ மேலும்‌ தெய்வ 
கோபத்தையும்‌ அதன்‌ தண்டனையையும்‌ வரப்‌ பண்ணினார்கள்‌. 
பஞ்சத்தினாலும்‌, பட்டினியினாலும்‌, பட்டயத்தினாலும்‌, கொள்ளை 
நோயினாலும்‌, ஜனங்கள்‌ ஒடுக்கப்பட்டார்கள்‌. சத்துருக்களினாலும்‌ 
ராஜாக்களினாலும்‌ சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்‌. பொல்லாப்பான 
காரியங்களை செய்த ராஜாக்களாகிய சவுல்‌, சாலொமோன்‌, 
நாதாப்‌, பாஷா, உம்ரி, ஆகாப்‌, அகசியா, யெரெபெயாம்‌, சகரியா, 
மனாசே, மெனாகேம்‌, பெக்காரியா, பெக்கா, யோயாக்கீம்‌, ஆகாஸ்‌, 
யோக்கீன்‌, சிதேக்கியா, ஆமோன்‌ மற்றும்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்களும்‌ 
கர்த்தர்‌ அருவருக்கும்‌ பொல்லாப்பான காரியங்களைச்‌ செய்தனர்‌. 
செய்ய வேண்டியதைச்‌ செய்யாததும்‌, செய்யக்‌ கூடாததைச்‌ 
செய்வதும்‌ பாவமே என்று அறியாதிருந்தார்கள்‌. 


இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ கர்த்தருக்கு அருவருப்பான பொல்லாப்பான 
காரியங்களைச்‌ செய்ததை நியா 3:1-12இல்‌ வாசித்துப்‌ பாருங்கள்‌. 
மனாசே ராஜா செய்த பொல்லாப்பான காரியங்களை 2 இராஜா 
21:1-16 வசனங்களை வாசித்துப்‌ பாருங்கள்‌. “மனிதனுடைய 
இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும்‌, விபச்சாரங்களும்‌, 
வேசித்தனங்களும்‌, கொலை பாதகங்களும்‌, களவுகளும்‌, 
பொருளாசைகளும்‌, துஷ்டத்தனங்களும்‌, கபடும்‌, காமவிகாரமும்‌, 
வன்கண்ணும்‌, தூஷணமும்‌, பெருமையும்‌, மதிகேடும்‌ புறப்பட்டு 
வந்து மனுஷனைத்‌ தீட்டுப்படுத்தி பாவியாக மாற்றும்‌. இவைகளே 


பொல்லாங்கானவைகள்‌” - மாற்‌ 7:20-23. “ஸ்திரீகளின்மேல்‌ 
ஆசை வைப்பது பொல்லாப்பு” - 1 ராஜா 11:1-12. “முறுமுறுப்பது 
பொல்லாப்பான காரியம்‌“ - எண்‌, 11-1:15. “ஒய்வு நாளில்‌ 


(ஞாயிற்றுக்கிழமை) வேலை, வியாபாரம்‌ செய்வது பொல்லாப்பான 
காரியம்‌“ - நெகே 13:15-17. ஏசா 58:13,14. “தெய்வ பலமில்லாதது 


10 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
பொல்லாப்பான காரியம்‌” - எரே 2:19. “நாவினால்‌ பொய்‌ சொல்வது 
பொல்லாப்பான காரியம்‌' - 1 பேதுரு 3:10,11. “பொல்லாப்பானதைச்‌ 
செய்கிறவனுக்கு உபத்திரவம்‌, வியாகுலம்‌ உண்டாகும்‌” - ரோ 2:9. 
“பொல்லாப்பானதைச்‌ செய்தால்‌ கர்த்தருடைய கோபம்‌ அவர்கள்‌ 
மேல்‌ வரும்‌” - எண்‌ 11:12. இதை வாசித்த தேவப்‌ பிள்ளைகளே 
தேவனுக்கு விரோதமான அவர்‌ வெறுக்கும்‌ இப்படிப்பட்ட 
பொல்லாப்பான காரியங்களைச்‌ செய்யாதிருங்கள்‌. இவைகளை 
எல்லாம்‌ ஜனங்கள்‌ செய்தபடியால்‌, தெய்வ கோபம்‌ வந்தது என்பதை 
கீழே உள்ள வசனங்களை வாசித்து அறிந்து கொள்ளுங்கள்‌. 


வேத புத்தகத்திலே ஆதியாகமம்‌ முதல்‌ வெளிப்படுத்தின 
புத்தகம்‌ வரை தேவனுக்குப்‌ பிரியமில்லாத காரியங்களைச்‌ 
செய்த தேசத்தின்‌ மேலும்‌ ஜனங்கள்‌ மேலும்‌ தெய்வ கோபம்‌ 
வெளிப்பட்டதைப்‌ பார்க்க முடியும்‌. ஆபிரகாம்‌ நாட்களில்‌ சோதோம்‌ 
கொமோராவின்‌ பாவங்கள்‌ மிகவும்‌ கொடியதாயிருந்தது. தெய்வ 
கோபம்‌ வெளிப்பட்டது. அப்பட்டணத்தை அக்கினியால்‌ அழித்தார்‌ 
- ஆதி 18:20, ஆதி 19:13-29. கீழ்ப்படியாமையினால்‌ மோசேயின்‌ 
மேல்‌ கோபமுண்டவராகி.. - யாத்‌ 4:10-14. இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
வனாந்திரத்தில்‌ ஆகாரத்திற்காக மோசேயிடம்‌ முணுமுணுத்ததினால்‌ 
தெய்வ கோபம்‌ - எண்‌ 11:1-10 மோசேக்கு விரோதமாக ஜனங்கள்‌ 
பேசினதால்‌ தெய்வ கோபம்‌ - எண்‌ 12:8-10, 16:1-49. இஸ்ரவேல்‌ 
ஜனங்களில்‌ சிலர்‌ மோவாபின்‌ குமாரத்திகளோடே வேசித்தனம்‌ 
பண்ணி, மோவாவிய தெய்வங்களை வணங்கி, பலி இட்டபடியால்‌ 
தெய்வகோபம்‌ வந்தது - எண்‌ 25:1-4. 


கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அதை சேவிக்கும்படி செய்த 
ஆரோன்‌ மேல்‌ தேவகோபம்‌ - உபா 9:7-8, 20:22. சாபத்‌ தீட்டானதை 
எடுத்துக்‌ கொண்ட ஆகானினிமித்தம்‌ இஸ்ரவேல்‌ ஜனங்கள்‌ 
மீது தெய்வ கோபம்‌ வெளிப்பட்டது - யோக 7:1, 10:13, 20-26. 
தேவன்‌ விரும்பாத ஜாதிகளிடத்தில்‌ குடியிருந்து அவர்களுடைய 
குமாரர்‌, குமாரத்திகளை விவாகம்‌ பண்ணினபடியால்‌, கர்த்தரின்‌ 
கோபம்‌ உண்டானது - நியாதி 3:5-8, கர்த்தரின்‌ உடன்படிக்கை 
பெட்டியை துணிந்து தொட்டதினால்‌ தெய்வ கோபம்‌ ஊசாவின்‌ 
மேல்‌ வந்தது. அவன்‌ செத்தான்‌ - 2 சாமு 6:1-7. எசேக்கியாவின்‌ 
மன மேட்டிமையினிமித்தம்‌ தெய்வ கோபம்‌ மூண்டது - 2 நாளா 
32:24-26. மனாசே என்னும்‌ ராஜா தன்‌ குமாரை தீ மிதிக்கப்‌ பண்ணி, 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 11 


நாளும்‌ நிமித்தமும்‌ பார்த்து பில்லி சூனியங்களை அனுசரித்து, 
அஞ்சனம்‌ பார்க்கிறவர்களையும்‌ குறி சொல்லுகிறவர்களையும்‌ 
வைத்துக்‌ கொண்டபடியால்‌ கர்த்தருடைய கோபம்‌ உண்டாக 
அவரின்‌ பார்வைக்குப்‌ பொல்லாப்பானதைச்‌ செய்தான்‌. இதை 2 
நாளா 33:1-6 வசனங்களில்‌ வாசித்துப்‌ பாருங்கள்‌. 


கர்த்தருடைய வசனம்‌ கேட்க மன விருப்பமில்லாததினால்‌ தெய்வ 
கோபம்‌ - எரே 6:10-13. தேசத்தில்‌ நடக்கும்‌ அக்கிரமங்களைப்‌ 
பார்த்துத்‌ திறப்பில்‌ நின்று ஜெபிக்காவிடில்‌ தெய்வ கோபம்‌ வரும்‌ - 
எரே 22:24-31. கர்த்தரை விட்டு பின்வாங்குகிறவர்கள்‌, கர்த்தரைத்‌ 
தேடாதவர்கள்‌, கர்த்தரைக்‌ குறித்து விசாரிக்காதவர்கள்‌, கொடுமை, 
வஞ்சகம்‌, கர்த்தர்‌ நன்மை செய்வதில்லை என்று சொல்லி மனுஷர்‌ 
கர்த்தருக்கு விரோதமாக பாவம்‌ செய்தபடியால்‌ கர்த்தரின்‌ 
உக்கிரத்தின்‌ நாளிலே அவருடைய எரிச்சலின்‌ அக்கினியினால்‌ 
தேசமெல்லாம்‌ அழியும்‌ - செப்பனியா 1:2-18. 


இயேசுவை விசுவாசிக்காதவன்‌ மேல்‌ தேவனுடைய கோபம்‌ அவன்‌ 
மேல்‌ நிலை நிற்கும்‌ - யோவா 3:36. சத்தியத்தை அடக்கி வைக்கிற 
மனுஷனுடைய அவபக்திக்கும்‌, அநியாயத்திற்கும்‌, விரோதமாய்‌ தேவ 
கோபம்‌ வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது - ரோ 1:18. 
சத்தியத்திற்குக்‌ கீழ்படியாதவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை 
வரும்‌ - ரோ 2:8. உன்‌ மனக்‌ கடினத்திற்கும்‌ குணப்படாத 
இருதயத்திற்கும்‌ ஏற்றபடி தேவனுடைய கோபாக்கினையைக்‌ 
குவித்துக்‌ கொள்ளுகிறாயே - ரோ 2:5. தேவனுடைய ஊழியருக்குக்‌ 
கீழ்ப்படியாவிட்டால்‌ தேவ கோபம்‌ - ரோ 13:1-5. பாவம்‌ செய்கிற 
சரீர கிரியைகளை அழித்துப்‌ போடாவிட்டால்‌, அவர்கள்‌ மேல்‌ 
தேவ கோபாக்கினை வரும்‌ - கொலோ 3:5,5. சத்தியத்தை 
அறியும்‌ அறிவை அடைந்த பின்பு நாம்‌ மனப்பூர்வமாய்‌ பாவம்‌ 
செய்து, தேவனுடைய குமாரனைக்‌ காலில்‌ கீழ்‌ மிதித்து தன்னை 
பரிசுத்தம்‌ செய்த உடன்படிக்கையின்‌ இரத்தத்தை அசுத்தமென்று 
எண்ணி, கிருபையின்‌ ஆவியை நிந்திக்கிறவனுக்கு தெய்வத்தின்‌ 
கோபாக்கினை வரும்‌ - எபி 10:25-29. இயேசு கிறிஸ்துவின்‌ 
கோபாக்கினையின்‌ மகா நாள்‌ வந்துவிட்டது. யார்‌ நிலை நிற்கக்‌ 
கூடும்‌ - வெளி 6:17. இதை வாசித்த தேவ ஜனமே, தேவனுடைய 
கோபம்‌ நம்‌ மேல்‌ வராமல்‌ கர்த்தருக்கு முன்பாக நன்மையும்‌ 
செம்மையும்‌ அவருக்குப்‌ பிரியமுமான காரியங்களையும்‌ செய்தால்‌. 
தேவ கோபத்திலிருந்து தப்பித்துக்‌ கொள்ளலாம்‌. 


12 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


3. கர்த்தருக்குச்‌ சித்தமும்‌ 


பிரியமுமான செய்கைகள்‌! 


இயேசு கிறிஸ்துவுக்கு முன்‌ ஆதி நாட்களில்‌ இருந்த சில 
அரசர்கள்‌, நியாயாதிபதிகள்‌, தேவனுடைய தீர்க்கதரிசிகள்‌ 
தேவனாகிய கர்த்தரின்‌ கட்டளைகளுக்குக்‌ கீழ்ப்படிந்து கர்த்தரின்‌ 
பார்வைக்குச்‌ செம்மையாகவும்‌, நன்மையும்‌, நீதி, நியாயமுமான 
தேவனுக்குப்‌ பிரியமான காரியங்களைச்‌ செய்தார்கள்‌. தாவீது, 
ஆசா, யோவாஸ்‌, அசரியா, அமத்சியா, யோதாம்‌, உசியா, 
எசேக்கியா, யோசியா, யோசபாத்‌, யெகூ, சாமுவேல்‌, எலியா, 
எலிசா, எஸ்றா, நெகேமியா, எரேமியா, தானியேல்‌, இன்னும்‌ பலர்‌, 
பெண்களில்‌ சாராள்‌, அன்னாள்‌, ரூத்‌, தெபோராள்‌, சாரிபாத்‌ 
விதவை, எஸ்தர்‌, மார்த்தாள்‌, மரியாள்‌, இயேசுவின்‌ தாயாகிய 
மரியாள்‌, யோவன்னாள்‌, சூசன்னாள்‌, எயோதியாள்‌, சிந்திகேயாள்‌, 
பிரிஸ்கில்லாள்‌, இன்னும்‌ அநேகர்‌, இயேசுவின்‌ சீஷர்களும்‌ 
ஆதி அப்போஸ்தலர்களும்‌ இவர்கள்‌ எல்லோரும்‌ தேவனுடைய 
சித்தத்தின்படி நல்ல காரியங்களைச்‌ செய்து அவருடைய 
ஊழியங்களை நிறைவேற்றினார்கள்‌. “நீ நன்றாயிருக்கிறதற்கும்‌ 
கர்த்தர்‌ உன்‌ பிதாக்களுக்கு ஆணையிட்டுக்‌ கொடுத்த நல்ல 
தேசத்தில்‌ நீ பிரவேசித்து அதைச்‌ சுதந்தரிப்பதற்கும்‌, கர்த்தர்‌ 
தாம்‌ சொன்னபடி உன்‌ சத்துருக்களையெல்லாம்‌ உன்‌ முகத்திற்கு 
முன்பாகத்‌ துரத்தி விடுகிறதற்கும்‌, நீ அவருடைய பார்வைக்குச்‌ 
செம்மையும்‌ நன்மையுமாய்‌ இருக்கிறதைச்‌ செய்வாயாக” - உபா 
6:18, 19 என்று வேதம்‌ சொல்கிறது. “நீங்கள்‌ செய்ய வேண்டியதை 
உங்களுக்கு உணர்த்துவேன்‌” என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ 
- யாத்‌ 4:15. “அவர்‌ கட்டளைகளின்படி, செய்ய வேண்டும்‌. 
அப்பொழுது ஆசீர்வாதம்‌ கிடைக்கும்‌” - உபா 7:11-15. “உமக்குப்‌ 
பிரியமானதைச்‌ செய்ய விரும்புகிறேன்‌” என்று தாவீது சங்‌ 40:8 
இல்‌ சொல்லுகிறார்‌. நம்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ பிரியமானதும்‌, 
நன்மையும்‌, செம்மையும்‌, அவர்‌ விரும்புகிற காரியங்களையும்‌ நாம்‌ 
செய்ய வேண்டும்‌. 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 13 

“என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய 
கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது” என்று 
இயேசு யோவா 4:34இல்‌ சொன்னார்‌. “என்‌ சத்தத்தைக்‌ கேட்டு, 
நான்‌ உங்களுக்குக்‌ கற்பிக்கிறபடியே எல்லாக்‌ காரியங்களையும்‌ 
செய்யுங்கள்‌. அப்பொழுது நீங்கள்‌ என்‌ ஜனமாயிருப்பீர்கள்‌. நான்‌ 
உங்கள்‌ தேவனாயிருப்பேன்‌ என்று கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌” - 
எரேமியா 11:3. 


ஓல்‌ 


14 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


இயேசு அவர்களை நோக்கி “நீங்கள்‌ ஆபிரகாமின்‌ பிள்ளைகளா 
யிருந்தால்‌ ஆபிரகாமின்‌ கிரியைகளைச்‌ செய்வீர்களே” என்று 
யோவா 8:39இல்‌ இயேசு சொன்னார்‌. ஆபிரகாமின்‌ கிரியைகள்‌ 
என்ன? கீழே உள்ள வசனங்களை கவனமாக வாசித்துப்‌ பாருங்கள்‌. 

* கர்த்தர்‌ சொன்ன வார்த்தைக்குக கீழ்ப்படிந்து புறப்பட்டுப்‌ 
போனார்‌ - ஆதி 12:1-4. 

* கர்த்தருக்கு பலிபீடம்‌ கட்டி கர்த்தரின்‌ நாமத்தைத்‌ தொழுது 
கொண்டார்‌ - ஆதி 12:7-8. 

* தன்‌ சகோதரன்‌ விரும்பின இடத்தை விட்டுக்‌ கொடுத்தார்‌ - 
ஆதி 13:8,9. 

* தன்‌ சகோதரனுக்காக யுத்தம்‌ செய்து சிறைப்பட்ட 
எல்லாவற்றையும்‌ திருப்பிக்‌ கொண்டு வந்தார்‌ - ஆதி 
14:12-16. 

* எல்லாவற்றிலும்‌ தசம பாகம்‌ கொடுத்தார்‌ - ஆதி 14:20. 

*  தூதர்களுக்குப்‌ பணிவிடை செய்து ஆகாரம்‌ கொடுத்தார்‌ - 
ஆதி 18:1-8. 

*  சோதோமுக்காகத்‌ திறப்பில்‌ நின்று கர்த்தரிடம்‌ விண்ணப்பம்‌ 
செய்தார்‌ - ஆதி 18:20-32. 

*  குர்த்தருக்காகத்‌ தன்‌ மகன்‌ ஈசாக்கைப்‌ பலி செலுத்த ஒப்புக்‌ 
கொடுத்தார்‌ - ஆதி 22:1-13. 

இப்படியாக ஆபிரகாம்‌ தேவனுடைய வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படிந்து 

கர்த்தரின்‌ பார்வைக்குப்‌ பிரியமான அவருக்கு சித்தமான, 
நன்மையான காரியங்களைச்‌ செய்தார்‌. ஆதலால்‌ ஆபிரகாமைக்‌ 
கர்த்தர்‌ சகலத்திலும்‌ ஆசீர்வதித்தார்‌ - ஆதி 24:1. தேவனுடைய 
சிநேகிதனானார்‌ - யாக்‌ 2:23. ஆபிரகாம்‌ பரலோக பாக்கியத்தையும்‌ 
பெற்றார்‌ - லூக்‌ 16:22, 23. இதை வாசித்த தேவப்‌ பிள்ளைகளே, 
நீங்களும்‌ தேவ சித்தத்தின்படி செய்யுங்கள்‌. அப்போது நீங்களும்‌ 
உங்கள்‌ சந்ததிகளும்‌ ஆசீர்வதிக்கப்படுவீர்கள்‌. 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 15 


கானாவூர்‌ கலியாண வீட்டில்‌ திராட்ச ரசம்‌ குறைவுபட்டபோது, 
இயேசுவின்‌ தாய்‌ மரியாள்‌ வேலைக்காரரை நோக்கி “அவர்‌ 
உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, அதின்படி செய்யுங்கள்‌” 
என்றாள்‌ - யோ 2:1-11. அப்படியே செய்து தண்ணீர்‌ திராட்ச 
ரசமாக மாறியது. அற்புதம்‌ நடந்தது. அதுபோல்‌ நாமும்‌ செய்ய 
வேண்டியவைகளை சில வசனங்களில்‌ பாருங்கள்‌. நீங்கள்‌ செய்ய 
வேண்டியது, “பிறனுடன்‌ உண்மையைப்‌ பேசுங்கள்‌. இருதயத்தில்‌ 
தீங்கு நினையாதிருங்கள்‌” - சகரியா 8:16, 17. “நீங்களும்‌ ஒரு 
பொல்லாங்கும்‌ செய்யாதிருங்கள்‌. சத்தியத்துக்கு அநுகூலமாகவே 
செய்யுங்கள்‌” - 2 கொரி 13:7,8. “தீமையை விட்டு விலகி நன்மை 
செய்யுங்கள்‌” - சங்‌. 34:14. “நீங்கள்‌ அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய்‌ 
உங்கள்‌ விசுவாசம்‌, தைரியம்‌, ஞானம்‌, இச்சையடக்கம்‌, பொறுமை, 
தேவ பக்தி, சகோதர சிநேகம்‌, அன்பு இவைகள்‌ உண்டாகி 
பெருகினால்‌ நீங்கள்‌ கனியற்றவர்களாயிருப்பதில்லை. இவைகளைச்‌ 
செய்தால்‌ நீங்கள்‌ ஒருக்காலும்‌ இடறி விழுவதில்லை. இவ்விதமாய்‌ 
இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்துக்குட்படும்‌ பிரவேசம்‌ 
உங்களுக்குப்‌ பரிபூரணமாய்‌ அளிக்கப்படும்‌” - 2 பேதுரு 1:5-11. 

“நீயோ சுவிசேஷகனுடைய வேலையை செய்‌ என்று பவுல்‌ 
சொல்லுகிறார்‌” - 2 தீமோ 4:2-5. “நான்‌ உங்களுக்குச்‌ செய்தது 
போல நீங்களும்‌ செய்யும்படி மாதிரியைக்‌ காண்பித்தேன்‌. 
இப்படிச்‌ செய்தால்‌ பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌ என்று இயேசு 
சொன்னார்‌. ஒருவருடைய கால்களைக்‌ கழுவுவது” - யோவா 
13:14-17. “எதைச்‌ செய்தாலும்‌ கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாகச்‌ 
செய்யுங்கள்‌” - கொலோ 3:24. “தேவனுடைய மகிமைக்கென்று 
செய்யுங்கள்‌. இப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நாம்‌ செய்தால்‌ 
அவருக்கு சகோதரனும்‌, சகோதரியும்‌, தாயுமாயிருக்கிறோம்‌” 
- மாற்கு 3:35. “நான்‌ கற்பித்த யாவையும்‌ செய்வீர்களானால்‌, 
என்‌ சிநேகிதர்களாயிருப்பீர்கள்‌” - யோவா 15:14 என்று இயேசு 
சொன்னார்‌. இவைகளின்படியே செய்யுங்கள்‌. 

இன்னும்‌ இந்த பூமியில்‌ மனுஷனாய்ப்‌ பிறந்தவர்கள்‌ இந்த 
பூமியிலே வாழும்போது செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள்‌ 
என்ன என்பதை பரிசுத்த வேத புஸ்தகத்திலிருந்து சில 
வசனங்களை எழுதியுள்ளேன்‌. கவனமாகவும்‌, வாஞ்சையோடும்‌ 
வாசித்து இந்த பூமியில்‌ கர்த்தருக்கு சித்தமான, பிரியமான, 
செம்மையான, விருப்பமான. நன்மையான காரியங்களைச்‌ செய்து 
பூமியிலும்‌ பாக்கியவான்‌௧ளாய்‌ வாழ்ந்து மரணத்திற்குப்‌ பின்‌ 
பரலோக பாக்கியத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌. 


16 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


5. உலகில்‌ வாழும்‌ நாம்‌ செய்யக்‌ 


கூடாததும்‌, செய்ய வேண்டியவைகளும்‌! 


“காரியத்தின்‌ கடைத்‌ தொகையைக்‌ கேட்போமாக. தேவனுக்குப்‌ 
பயந்து அவர்‌ கற்பனைகளைக்‌ கைக்கொள்‌. எல்லா மனுஷர்‌ மேலும்‌ 
விழுந்த கடமை இதுவே?” - பிரசங்கி 12:13. 


தேவன்‌ பேசிச்‌ சொல்லிய சகல வார்த்தைகளுமாவன: 


* உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து 
புறப்படப்‌ பண்ணின உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ நானே. 


* என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள்‌ உண்டாயிருக்க 
வேண்டாம்‌. 


* மேலே வானத்திலும்‌, கீழே பூமியிலும்‌, பூமியின்‌ கீழ்த்‌ 
தண்ணீரிலும்‌ உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு 
சொரூபத்தையாகிலும்‌, யாதொரு விக்கிரகத்தையாகிலும்‌ நீ 
உனக்கு உண்டாக்க வேண்டாம்‌. 


* நீ அவைகளை நமஸ்கரிக்கவும்‌, சேவிக்கவும்‌ வேண்டாம்‌. 
உன்‌ வேனாகிய கர்த்தராயிருக்கிற நான்‌ எரிச்சலுள்ள 
தேவனாயிருந்து என்னைப்‌ பகைக்கிறவர்களைக்‌ குறித்து 
பிதாக்களுடைய அக்கிரமத்தைப்‌ பிள்ளைகளிடத்தில்‌ மூன்றாம்‌ 
நான்காம்‌ தலைமுறை மட்டும்‌ விசாரிக்கிறவராயிருக்கிறேன்‌. 

* என்னிடத்தில்‌ அன்புகூர்ந்து, என்‌ கற்பனைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ ஆயிரம்‌ தலைமுறை மட்டும்‌ 
இரக்கஞ்‌ செய்கிறவராயிருக்கிறேன்‌. 

* உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே 
வழங்காதிருப்பாயாக. கர்த்தர்‌ தம்முடைய நாமத்தை வீணிலே 
வழங்குகிறவனைத்‌ தண்டியாமல்‌ விடார்‌. 

* ஓய்வு நாளைப்‌ பரிசுத்தமாய்‌ ஆசரிக்க நினைப்பாயாக. 

* ஆறு நாளும்‌ நீ வேலை செய்து, உன்‌ கிரியைகளையெல்லாம்‌ 
நடப்பிப்பாயாக. 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 17 

* ஏழாம்‌ நாளோ உன்‌ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு 
நாள்‌. அதிலே நீயானாலும்‌, உன்‌ குமாரனானாலும்‌, உன்‌ 
குமாரத்தியானாலும்‌, உன்‌ வேலைக்காரனனாலும்‌, உன்‌ 
வேலைக்காரியானாலும்‌, உன்‌ மிருக ஜீவனானாலும்‌, உன்‌ 
வாசல்களில்‌ இருக்கிற அந்நியானானாலும்‌ யாதொரு 
வேலையும்‌ செய்ய வேண்டாம்‌. 

* கர்த்தர்‌ ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும்‌ பூமியையும்‌ 
சமுத்திரத்தையும்‌ அவைகளிலுள்ள எல்லாவற்றையும்‌ 
உண்டாக்கி ஏழாம்‌ நாளிலே ஓய்ந்திருந்தார்‌. ஆகையால்‌, கர்த்தர்‌ 
ஒய்வு நாளை ஆசிர்வதித்து, அதைப்‌ பரிசுத்தமாக்கினார்‌. 


* உன்‌ தேவனாகிய கர்த்தர்‌ உனக்குக்‌ கொடுக்கிற தேசத்திலே 
உன்‌ நாட்கள்‌ நீடித்திருப்பதற்கு, உன்‌ தகப்பனையும்‌ உன்‌ 
தாயையும்‌ கனம்‌ பண்ணுவாயாக. 

* கொலை செய்யாதிருப்பாயாக. 

* விபச்சாரம்‌ செய்யாதிருப்பாயாக. 

* களவு செய்யாதிருப்பாயாக. 

*  பிறனுக்கு விரோதமாகப்‌ பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 


* பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறறுடைய மனைவி 
யையும்‌, அவனுடைய வேலைக்காரனையும்‌, அவனுடைய 
வேலைக்காரியையும்‌, அவனுடைய எருதையும்‌, அவனுடைய 
கழுதையையும்‌, பின்னும்‌ பிறனுக்குள்ள யாதொன்றையும்‌ 
இச்சியாதிருப்பாயாக என்றார்‌ - யாத்திராகமம்‌ 20:1-17. 


* இப்பொழுதும்‌ இஸ்ரவேலே, நீ உன்‌ தேவனாகிய கர்த்தருக்குப்‌ 
பயந்து அவர்‌ வழிகளிலெல்லாம்‌ நடந்து, அவரிடத்தில்‌, 
அன்பு கூர்ந்து, உன்‌ முழு இருதயத்தோடும்‌, உன்‌ முழு 
ஆத்துமாவோடும்‌ உன்‌ தேவனாகிய கர்த்தரைச்‌ சேவி - 
உபாகமம்‌ 10:12. 

* நான்‌ உங்களில்‌ அன்பாயிருக்கிறது போல நீங்களும்‌ ஒருவரி 
லொருவர்‌ அன்பாயிருங்கள்‌ - யோவா 15:12. 

* மனுஷன்‌ உலக முழுவதையும்‌ ஆதாயப்படுத்திக்‌ கொண்டாலும்‌, 


தன்னைத்‌ தான்‌ கெடுத்து நஷ்டப்படுத்தினால்‌ அவனுக்கு 
லாபம்‌ என்ன? - லூக்கா 9:25. 


* முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவருடைய 
நீதியையும்‌ தேடுங்கள்‌. அப்பொழுது இவைகளைல்லாம்‌ 
உங்களுக்குக்‌ கூடக்‌ கொடுக்கப்படும்‌- மத்தேயு 6:33. 


* இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன்‌ ஜலத்தினாலும்‌ ஆவி 
யினாலும்‌ பிறவாவிட்டால்‌ தேவனுடைய ராஜ்யத்தில்‌ 
பிரவேசிக்க மாட்டான்‌ என்று மெய்யாகவே மெய்யாகவே 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌ - யோவான்‌ 3:5. 


* ஆகையால்‌, நீங்கள்‌ கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்‌ 
கொண்டபடியே, அவருக்குள்‌ வேர்‌ கொண்டவர்களாகவும்‌, 
அவர்‌ மேல்‌ கட்டப்பட்டவர்களாகவும்‌, அவருக்குள்‌ நடந்து 
கொண்டு, நீங்கள்‌ போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில்‌ 
உறுதிப்பட்டு, ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக 
- கொலோசெயர்‌ 2:6-7. 


* நானே வானத்திலிருந்திறங்கின ஜீவ அப்பம்‌. இந்த 
அப்பத்தைப்‌ புசிக்கிறவன்‌ என்றென்றைக்கும்‌ பிழைப்பான்‌. 
நான்‌ கொடுக்கும்‌ அப்பம்‌ உலகத்தின்‌ ஜீவனுக்காக நான்‌ 
கொடுக்கும்‌ என்‌ மாம்சமே என்றார்‌. அப்பொழுது யூதர்கள்‌, 
இவன்‌ தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்குப்‌ புசிக்கக்‌ 
கொடுப்பான்‌ என்று தங்களுக்குள்ளே வாக்கு வாதம்‌ 
பண்ணினார்கள்‌. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி 
நீங்கள்‌ மனுஷ குமாரனுடைய மாம்சத்தைப்‌ புசியாமலும்‌, 
அவருடைய இரத்தத்தைப்‌ பானம்‌ பண்ணாமலும்‌, இருந்தால்‌ 
உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே 
மெய்யாகவே உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. என்‌ மாம்சத்தைப்‌ 
புசித்து, என்‌ இரத்தத்தைப்‌ பானம்‌ பண்ணுகிறவன்‌ என்னிலே 
நிலைத்திருக்கிறான்‌. நானும்‌ அவனிலே நிலைத்திருக்கிறேன்‌ 
- யோவான்‌ 5:51-55. 

* பாவஞ்‌ செய்கிற ஆத்துமாவே சாகும்‌. குமாரன்‌ தகப்பனுடைய 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பதுமில்லை. தகப்பன்‌ குமாரனுடைய 
அக்கிரமத்தைச்‌ சுமப்பதுமில்லை. நீதிமானுடைய நீதி அவன்‌ 
மேல்‌ தான்‌ இருக்கும்‌. துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும்‌ 
அவன்மேல்தான்‌ இருக்கும்‌ - எசேக்கியேல்‌ 18:20. உங்கள்‌ 
அக்கிரமங்கள்‌ இவைகளை விலக்கி, உங்கள்‌ பாவங்கள்‌ 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 19 
உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது - எரேமியா 
92௮, 


* மாம்சத்தின்‌ கிரியைகள்‌ வெளியரங்கமாயிருக்கின்றன. 
அவையாவன: விபச்சாரம்‌, வேசித்னம்‌, அசுத்தம்‌, காமவிகாரம்‌, 
வக்கிரகாராதனை, பில்லி சூனியம்‌, பகைகள்‌, விரோதங்கள்‌, 
வைராக்கியங்கள்‌, கோபங்கள்‌, சண்டைகள்‌, பிரிவினைகள்‌, 
மார்க்க பேதங்கள்‌, பொறாமைகள்‌, கொலைகள்‌, வெறிகள்‌, 
களியாட்டுகள்‌ முதலானவைகளே. இப்படிப்பட்டவை 
களைச்‌ செய்கிறவர்கள்‌ தேவனுடைய  ராஜ்யத்தைச்‌ 
சுதந்தரிப்பதில்லையென்று முன்னே நான்‌ சொன்னதுபோல்‌ 
இப்பொழுதும்‌ உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ - கலாத்தியர்‌ 
5:10-21. 


* மாம்சத்தின்படி பிழைத்தால்‌ சாவீர்கள்‌. ஆவியினாலே 
சரீரத்தின்‌ செய்கைகளை அழித்தால்‌ பிழைப்பீர்கள்‌. மேலும்‌ 
எவர்கள்‌ தேவனுடையஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, 
அவர்கள்‌ தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள்‌. - ரோமர்‌ 
8:13-14. 


* என்‌ ஜனங்கள்‌ அறிவில்லாமையினால்‌ சிறைப்பட்டுப்‌ 
போகிறார்கள்‌. அவர்களில்‌ கனமுள்ளவர்கள்‌ பட்டினியினால்‌ 
தொய்ந்து போகிறார்கள்‌. அவர்களுடைய திரளான கூட்டத்தார்‌ 
தாகத்தால்‌ நாவறண்டு போகிறார்கள்‌. அதினிமித்தம்‌ பாதாளம்‌ 
தன்னை விரிவாக்கி, தன்‌ வாயை ஆவென்று மட்டில்லாமல்‌ 
திறந்தது; அவர்கள்‌ மகிமையும்‌, அவர்கள்‌ திரள்‌ கூட்டமும்‌, 
அவர்கள்‌ ஆடம்பரமும்‌, அவர்களில்‌ களி கூருகிறவர்களும்‌, 
அதற்குள்‌ இறங்கிப்‌ போவார்கள்‌ - ஏசாயா 5:13-14. 


* ஆகையால்‌, மேகம்‌ போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்‌ 
நம்மைச்‌ சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும்‌ 
நம்மைச்‌ சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்‌ தள்ளிவிட்டு, 
விசுவாசத்தைத்‌ துவக்குகிறவரும்‌ முடிகிறவருமாயிருக்கிற 
இயேசுவை நோக்கி, நமக்கு நியமித்திருக்கிற ஒட்டத்தில்‌ 
பொறுமையோடே ஒடக்‌ கடவோம்‌ - எபிரேயர்‌ 12:1. 

*  யாவரோடும்‌ சமாதானமாயிருக்கவும்‌, பரிசுத்தமுள்ளவர்களா 
யிருக்கவும்‌ நாடுங்கள்‌. பரிசுத்தமில்லாமல்‌ ஒருவனும்‌ 
கர்த்தரைத்‌ தரிசிப்பதில்லையே - எபிரேயர்‌ 12:14. 


* அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ உங்கள்‌ சரீரங்களைப்‌ 
பரிசுத்தமும்‌ தேவனுக்குப்‌ பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்‌ 
கொடுக்க வேண்டுமென்று, தேவனுடைய இரக்கங்களை 
முன்னிட்டு உங்களை வேண்டிக்‌ கொள்ளுகிறேன்‌. இதுவே 
நீங்கள்‌ செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை - ரோமர்‌ 12:1/ 


* சபை கூடி வருதலைச்‌ சிலர்‌ விட்டு விடுகிறது போல 
நாமும்‌ விட்டு விடாமல்‌, ஒருவருக்கொருவர்‌ புத்தி சொல்லக்‌ 
கடவோம்‌. நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய்ப்‌ 
பார்க்கிறீர்களோ அவ்வளவாய்ப்‌ புத்தி சொல்ல வேண்டும்‌ - 
எபிரேயர்‌ 10:25. 


* நாம்‌ அவ பக்தியையும்‌ லெளகிக இச்சைகளையும்‌ வெறுத்து, 
தெளிந்த புத்தியும்‌ நீதியும்‌ தேவ பக்தியும்‌ உள்ளவர்களாய்‌ 
இவ்வுலகத்திலே ஜீவனம்‌ பண்ணி... - தீத்து 2:12. 

* ஆகையால்‌, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்‌. பிசாசுக்கு 
எதிர்த்து நில்லுங்கள்‌. அப்பொழுது அவன்‌ உங்களை விட்டு 
ஓடிப்‌ போவான்‌ - யாக்கோபு 4:7 


* இந்த ஜாதிப்‌ பிசாசு ஜெபத்தினாலும்‌ உபவாசத்தினாலுமேயன்றி 
மற்றெவ்விதத்தினாலும்‌ புறப்பட்டுப்‌ போகாது என்றார்‌ - 
மத்தேயு 17:21. 


* பிரியமானவர்களே, அந்நியர்களும்‌ பரதேசிகளுமாயிருக்கிற 
நீங்கள்‌ ஆத்துமாவுக்கு விரோதமாய்ப்‌ போர்‌ செய்கிற மாம்ச 
இச்சைகளை விட்டு விலகி.. - 1 பேதுரு 2:11. 


* மேலும்‌, கடைசி நாட்களில்‌ கொடிய காலங்கள்‌ வருமென்று 
அறிவாயாக. எப்படியெனில்‌, மனுஷர்கள்‌ தற்பிரியராயும்‌, 
பணப்பிரியராயும்‌, வீம்புக்காரராயும்‌, அகந்தையுள்ளவர்களாயும்‌, 
தூஷிக்கிறவர்களாயும்‌, தாய்‌ தகப்பன்மாருக்குக்‌ கீழ்படி 
யாதவர்களாயும்‌, நன்றியறியாதவர்களாயும்‌, பரிசுத்த 
மில்லாதவர்களாயும்‌, அவதூறு செய்கிறவர்களாயும்‌, இச்சை 
யடக்கமில்லாதவர்களாயும்‌, கொடுமையுள்ளவர்களாயும்‌, 
நல்லோரைப்‌ பகைக்கிறவர்களாயும்‌, துரோகிகளாகயும்‌, 
துணிகரமுள்ளவர்களாயும்‌, இறுமாப்புள்ளவர்களாயும்‌, 
தேவப்பிரியராயிராமல்‌ சுகபோகப்‌ பிரியராயும்‌, தேவ பக்தியின்‌ 
வேஷத்தைத்‌ தரித்து அதின்‌ பெலனை மறுதலிக்கிறவர்களாயும்‌ 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 21 
இருப்பார்கள்‌. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு - 2 
தீமோ 3:1-5. 


* அன்றியும்‌ சகோதரரே நீங்கள்‌ கற்றுக்‌ கொண்ட உபதேசத்திற்கு 
விரோதமாய்ப்‌ பிரிவினைகளையும்‌ இடறல்களையும்‌ 
உண்டாக்குகிறவர்களைக்‌ குறித்து எச்சரிக்கையாயிருந்து, 
அவர்களை விட்டு விலக வேண்டுமென்று உங்களுக்குப்‌ புத்தி 
சொல்லுகிறேன்‌. அப்படிப்பட்டவர்கள்‌ நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியஞ்‌ செய்யாமல்‌ தங்கள்‌ 
வயிற்றுக்கே ஊழியஞ்‌ செய்து, நயவசனிப்பினாலும்‌ இச்சகப்‌ 
பேச்சினாலும்‌, கபடில்லாதவர்களுடைய இருதயங்களை 
வஞ்சிக்கிறவர்களாயிருக்கிறார்கள்‌ - ரோமர்‌ 16:17-18. 


* மேலும்‌, சகோதரரே, எங்களிடத்தில்‌ ஏற்றுக்‌ கொண்டு 
முறைமையின்படி நடவாமல்‌ ஒழுங்கற்று நடக்கிற எந்தச்‌ 
சகோதரனையும்‌ நீங்கள்‌ விட்டு விலக வேண்டுமென்று, 
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்‌ நாமத்தினாலே, 
உங்களுக்குக்‌ கட்டளையிடுகிறோம்‌ - 2 தெசலோ 3:5. 


* கடைசியாக, என்‌ சகோதரரே, கர்த்தரிலும்‌ அவருடைய 
சத்துவத்தின்‌ வல்லமையிலும்‌ பலப்படுங்கள்‌. நீங்கள்‌ 
பிசாசின்‌ தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கத்‌ திராணி 
யுள்ளவர்களாகும்படி, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்‌ 
தையும்‌ தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌. ஏனெனில்‌, மாம்சத்‌ 
தோடும்‌, இரத்தத்தோடுமல்ல, துரைத்தனங்களோடும்‌ 
அதிகாரங்களோடும்‌, இப்பிரபஞ்சத்தின்‌ அந்தகார 
லோகாதிபதிகளோடும்‌, வான மண்டலங்களிலுள்ள 
பொல்லாத ஆவிகளின்‌ சேனைகளோடும்‌ நமக்குப்‌ 
போராட்டம்‌ உண்டு. ஆகையால்‌, தீங்கு நாளிலே அவைகளை 
நீங்கள்‌ எதிர்க்கவும்‌, சகலத்தையும்‌ செய்து முடித்தவர்களாய்‌ 
நிற்கவும்‌ திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய 
சர்வாயுத வர்க்கத்தையும்‌ எடுத்துக்‌ கொள்ளுங்கள்‌. சத்தியம்‌ 
என்னும்‌ கச்சையை உங்கள்‌ அரையில்‌ கட்டினவர்களாயும்‌, 
நீதியென்னும்‌ மார்க்கவசத்தைத்‌ தரித்தவர்களாயும்‌, 
சமாதானத்தின்‌ சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம்‌ என்னும்‌ 
பாதரட்சையைக்‌ கால்களிலே தொடுத்தவர்களாயும்‌, 
பொல்லாங்கன்‌ எய்யும்‌ அக்கினியாஸ்திரங்களையெல்லாம்‌ 


அவித்துப்‌ போடத்‌ தக்கதாய்‌, எல்லாவற்றிற்கும்‌ மேலாக 
விசுவாசமென்னும்‌ கேடகத்தைப்‌ பிடித்துச்‌ தலைச்சீராவையும்‌, 
தேவ வசனமாகிய ஆவியின்‌ பட்டயத்தையும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளுங்கள்‌. எந்தச்‌ சமயத்திலும்‌ சகலவிதமான 
வேண்டுதலோடும்‌ விண்ணப்பத்தோடும்‌ ஆவியினாலே ஜெபம்‌ 
பண்ணி அதன்‌ பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும்‌ சகல 
பரிசுத்தவான்‌௧ளுக்காகவும்‌ பண்ணும்‌ வேண்டுதலோடும்‌ 
விழித்து கொண்டிருங்கள்‌ - எபேசியர்‌ 6:10-18. 


* உங்களை நடத்துகிறவர்கள்‌, உங்கள்‌ ஆத்துமாக்களுக்காக 
உத்தரவாதம்‌ பண்ணுகிறவர்களாய்‌ விழித்திருக்கிறார்களான 
படியால்‌, அவர்கள்‌ துக்கத்தோடே அல்ல, சந்தோஷத்தோடே 
அதைச்‌ செய்யும்படி அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து அடங்குங்‌ 
கள்‌. அவர்கள்‌ துக்கத்தோடே அப்படிச்‌ செய்தால்‌ அது 
உங்களுக்குப்‌ பிரயோஜமாயிருக்க மாட்டாதே - எபிரேயர்‌ 
13:17. 


* மனுஷன்‌ தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை 
வஞ்சிக்கிறீர்கள்‌. எதிலே உம்மை வஞ்சித்தோம்‌ என்கிறீர்‌ 
கள்‌? தசமபாகத்திலும்‌ காணிக்கைகளிலுந்தானே நீங்கள்‌ 
சபிக்கப்பட்டவர்கள்‌. ஜனத்தாராகிய நீங்கள்‌ எல்லாரும்‌ 
என்னை வஞ்சித்தீர்கள்‌. என்‌ ஆலயத்தில்‌ ஆகாரம்‌ உண்டா 
யிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம்‌ பண்டசாலையிலே 
கொண்டு வாருங்கள்‌. அப்பொழுது நான்‌ வானத்தின்‌ 
பலகணிகளைத்‌ திறந்து இடங்கொள்ளாமற்‌ போகுமட்டும்‌ 
உங்கள்‌ மேல்‌ ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று 
அதினால்‌ என்னைச்‌ சோதித்துப்‌ பாருங்கள்‌ என்று 
சேனைகளின்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ - மல்கியா 3:8-10. 

* புத்தியுள்ள ஸ்திரீ தன்‌ வீட்டைக்‌ கட்டுகிறான்‌. புத்தியில்லாத 
ஸ்திரீயோ தன்‌ கைகளினால்‌ அதை இடித்துப்‌ போடுகிறாள்‌ 
- நீதி 14:1. 

*  செளந்தரியம்‌ வஞ்சனையுள்ளது. அழகும்‌ வீண்‌, கர்த்தருக்குப்‌ 
பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள்‌ - நீதி 31:30. 

* நீங்கள்‌ என்னிலும்‌, என்‌ வார்த்தைகள்‌ உங்களிலும்‌ 
நிலைத்திருந்தால்‌, நீங்கள்‌ கேட்டுக்‌ கொள்வதெதுவோ அது 
உங்களுக்கு செய்யப்படும்‌ - யோவான்‌ 15:7. 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 23 
* நீங்கள்‌ என்னைத்‌ தெரிந்து கொள்ளவில்லை. நான்‌ 
உங்களைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. நீங்கள்‌ என்‌ நாமத்தினாலே 
பிதாவைக்‌ கேட்டுக்‌ கொள்வது எதுவோ, அதை அவர்‌ 
உங்களுக்குக்‌ கொடுக்கத்‌ தக்கதாக நீங்கள்‌ போய்‌ கனி 
கொடுக்கும்படிக்கும்‌, உங்கள்‌ கனி நிலைத்திருக்கும்படிக்கும்‌ 
நான்‌ உங்களை ஏற்படுத்தினேன்‌ - யோவான்‌ 15:16. 

* நல்ல நிலத்தில்‌ விதைக்கப்பட்டவனோ, வசனத்தைக்‌ கேட்கிற 
வனும்‌ உணருகிறவனுமாயிருந்து, நூறாகவும்‌ அறுபதாகவும்‌, 
முப்பதாகவும்‌ பலன்‌ தருவான்‌ என்றார்‌ - மத்தேயு 13:23. 

* விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாத 
காரியம்‌. ஏனென்றால்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ அவர்‌ 
உண்டென்றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ 
அளிக்கிறவரென்றும்‌ விசுவாசிக்க வேண்டும்‌ - எபிரேயர்‌ 
11:6. 


* கர்த்தரை சேவிக்கிறது உங்கள்‌ பார்வைக்கு ஆகாததாய்க்‌ 
கண்டால்‌, பின்னை யாரைச்‌ சேவிப்பீர்கள்‌ என்று இன்று 
தெரிந்து கொள்ளுங்கள்‌. நதிக்கு அப்புறத்தில்‌ உங்கள்‌ 
பிதாக்கள்‌ சேவித்த தேவர்களைச்‌ சேவிப்பீர்களோ? நீங்கள்‌ 
வாசம்‌ பண்ணுகிற தேசத்துக்‌ குடிகளாகிய எமோரியரின்‌ 
தேவர்களைச்‌ சேவிப்பீர்களா? நானும்‌ என்‌ வீட்டாருமோ 
வென்றால்‌, கர்த்தரையே சேவிப்போம்‌ என்றான்‌ - யோசுவா 
24:15. 


* நீங்கள்‌ சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. ஆவி உற்சாகமுள்ளதுதான்‌. மாம்சமோ 
பலவீனமுள்ளது என்றார்‌ - மத்தேயு 25:41. 


* நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌ . பொல்லாத வேலையாட்‌ 
களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள்‌. சுன்னத்துக்காரருக்கு 
எச்சரிக்கையாயிருங்கள்‌. - பிலிப்பியர்‌ 3:2. 


* சத்தியத்தை அறியும்‌ அறிவை அடைந்த பின்பு நாம்‌ 
மனப்பூர்வமாய்‌ பாவஞ்‌ செய்கிறவர்களாயிருந்தால்‌, 
பாவங்களினிமித்தம்‌ செலுத்தத்தக்க வேறொரு பலி 
இனியிராமல்‌, தேவனுடைய குமாரனைக்‌ காலின்‌ கீழ்‌ 
மிதித்து, தன்னைப்‌ பரிசுத்தஞ செய்த உடன்படிக்கையின்‌ 


இரத்தத்தை அசுத்தமென்றெண்ணி, கிருபையின்‌ ஆவியை 
நிந்திக்கிறவன்‌ எவ்வளவு கொடிதானஆக்கினைக்குப்‌ 
பாத்திரவானாயிருப்பானென்பதை யோசித்துப்‌ பாருங்கள்‌ - 
எபி 10:26, 29. 


* அன்றியும்‌, என்‌ உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு 
உதவியாயிருக்கும்படி உன்னையும்‌ வேண்டிக்‌ கொள்‌ 
கிறேன்‌. அவர்கள்‌ கிலேமெத்தோடும்‌ மற்ற என்‌ உடன்‌ 
வேலையாட்களோடுங்கூடச்‌ சுவிசேஷ விஷயத்தில்‌ 
என்னோடே கூட மிகவும்‌ பிரயாசப்பட்டார்கள்‌. அவர்களுடைய 
நாமங்கள்‌ ஜீவ புஸ்தகத்தில்‌ இருக்கிறது - பிலிப்பியர்‌ 4:3. 


* நான்‌ பிரதானமாய்ச்‌ சொல்லுகிற புத்தியென்ன வெனில்‌, எல்லா 
மனுஷருக்காகவும்‌, விண்ணப்பங்களையும்‌, ஜெபங்களையும்‌ 
வேண்டுதல்களையும்‌ ஸ்தோத்திரங்களையும்‌ பண்ண 
வேண்டும்‌. நாம்‌ எல்லாப்‌ பக்தியோடும்‌ நல்லொழுக்கத்தோடும்‌ 
கலகமில்லாமல்‌ அமைதலுள்ள ஜீவனம்‌ பண்ணும்படிக்கு 
ராஜாக்களுக்காகவும்‌, அதிகாரமுள்ள யாவருக்காகவும்‌, 
அப்படியே செய்ய மெணடும்‌. நம்முடைய இரட்சகராகிய 
தேவனுக்கு முன்பாக அது நன்மையும்‌ பிரியமுமாயிருக்கிறது. 
எல்லா மனுஷரும்‌ இரட்சிக்கப்படவும்‌, சத்தியத்தை அறிகிற 
அறிவை அடையவும்‌ அவர்‌ சித்தமுள்ளவராயிருக்கிறார்‌ - 1 
தீமோத்தேயு 2:1-4. 

*  ஞானவான்கள்‌ ஆகாய மண்டலத்தின்‌ ஒளியைப்‌ போலவும்‌, 
அநேகரை  நீதிக்குட்படுத்துகிறவர்கள்‌ நட்சத்திரங்களைப்‌ 
போலவும்‌ என்றென்றைக்குமுள்ள சதா காலங்களிலும்‌ 
பிரகாசிப்பார்கள்‌ - தானியேல்‌ 12:3. 


* ஒருவனும்‌ மற்றொருவன்‌ செய்யும்‌ தீமைக்குத்‌ தீமை 
செய்யாதபடி பாருங்கள்‌. உங்களுக்குள்ளும்‌, மற்ற 
யாவருக்குள்ளும்‌ எப்பொழுதும்‌, நன்மை செய்ய நாடுங்கள்‌ - 
1 தெசலோ 5:15. 

* ஏனெனில்‌, ஒரு தரம்‌ பிரகாசிக்கப்பட்டும்‌, பரம ஈவை ருசி 
பார்த்தும்‌, பரிசுத்த ஆவியைப்‌ பெற்றும்‌, தேவனுடைய நல்‌ 
வார்த்தையையும்‌ இனிவரும்‌ உலகத்தின்‌ பெலன்களையும்‌ 
ருசி பார்த்தும்‌ மறுதலித்துப்‌ போனவர்கள்‌, தேவனுடைய 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 25 
குமாரனைத்‌ தாங்களே மறுபடியும்‌ சிலுவையில்‌ அறைந்து 
அவமானப்படுத்துகிறபடியால்‌, மனந்திரும்புகிறதற்கேதுவாய்‌ 
அவர்களை மறுபடியும்‌ புதுப்பிக்கிறது கூடாத காரியம்‌ - 
எபிரேயர்‌ 6:4-6. 


* என்‌ ஆடுகள்‌ என்‌ சத்தத்திற்குச்‌ செவி கொடுக்கிறது. 
நான்‌ அவைகளை அறிந்திருக்கிறேன்‌. அவைகள்‌ எனக்குப்‌ 
பின்‌ செல்லுகிறது. நான்‌ அவைகளுக்கு நித்திய ஜீவனைக்‌ 
கொடுக்கிறேன்‌. அவைகள்‌ ஒருக்காலும்‌ கெட்டுப்‌ 
போவதில்லை. ஒருவனும்‌ அவைகளை என்‌ கையிலிருந்து 
பறித்துக்‌ கொள்வதுமில்லை - யோவான்‌ 10:27,28. 


* இதோ, சீக்கிரமாய்‌ வருகிறேன்‌. அவனவனுடைய கிரியை 
களின்படி அவனவனுக்கு நான்‌ அளிக்கும்‌ பலன்‌ என்னோடே 
கூட வருகிறது - வெளி 22:12. 
* நீங்கள்‌ நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன்‌ வருவார்‌; 
ஆதலால்‌ நீங்களும்‌ ஆயத்தமாயிருங்கள்‌ - மத்தேயு 24:44. 
இந்த வசனங்களை வாசித்தவர்களே நமது தேவனாகிய 
கர்த்தர்‌ எவைகளின்படி நாம்‌ நடக்க வேண்டும்‌, எவைகளின்படி 
நாம்‌ நடக்கக்‌ கூடாது. எவைகளின்படி நாம்‌ செய்ய வேண்டும்‌. 
எவைகளின்படி நாம்‌ செய்யக்‌ கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ 
அவைகளின்படி அவர்‌ சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள்‌. 
அடுத்த பகுதியில்‌ நாம்‌ இந்த பூமியிலும்‌ பாக்கியவான்‌௧ளாக 
ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து, நம்‌ மரணத்திற்குப்‌ பின்‌ பரலோக 
பாக்கியத்தையும்‌ பெற்றுக்‌ கொள்ள வேண்டிய சத்தியவசனங்களை 
அன்போடும்‌, வாஞ்சையோடும்‌ வாசித்துப்‌ பயன்‌ பெறுங்கள்‌. 
பரிசுத்த ஆவியானவர்‌ அதற்கு உதவி செய்வார்‌. 


514 


க ட 


26 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


௦. நாம்‌ பாக்கியவான்களாயிருக்க 


செய்ய வேண்டியவைகள்‌! 


“பாக்கியவான்௧ள்‌?” “பாக்கியவதிகள்‌? என்ற சொல்லுக்கு 
பல அர்த்தங்கள்‌ உண்டு. ஆஸ்தி உடையவர்கள்‌, ஐசுவரியம்‌ 
உடையவர்கள்‌, சிறப்புடையவர்கள்‌, அதிர்ஷ்டசாலிகள்‌, ஆசீர்வதிக்கப்‌ 
பட்டவர்கள்‌, மெய்யான சந்தோஷம்‌, சமாதானமுடையவர்கள்‌, 
எல்லாவற்றிலும்‌ மன திருப்தியுடையவர்கள்‌ என்பதே. அந்தப்‌ 
பாக்கியத்தை  இம்மைக்குரிய பாக்கியங்கள்‌, ஆவிக்குரிய 
பாக்கியங்கள்‌, உன்னதத்திற்குரிய பாக்கியங்கள்‌, நித்தியத்திற்குரிய 
பாக்கியங்கள்‌ எனலாம்‌. இப்படிப்பட்ட மேன்மையான பாக்கியங்களைப்‌ 
பெற்றுக்‌ கொள்ள நாம்‌ என்ன செய்யவேண்டும்‌ என்பதை கீழே 
கொடுக்கப்பட்டுள்ள வசனங்களில்‌ வாசியுங்கள்‌. 


* எவனுடைய மீறுதல்‌ மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம்‌ 
மூடப்பட்டதோ, அவன்‌ பாக்கியவான்‌ - சங்கீதம்‌ 32:1. 

* குமாரன்‌ கோபங்‌ கொள்ளாமலும்‌, நீங்கள்‌ வழியிலே 
அழியாமலும்‌ இருக்கும்படிக்கு அவரை முத்தஞ்‌ செய்யுங்கள்‌. 
கொஞ்சக்‌ காலத்திலே அவருடைய கோபம்‌ பற்றியெரியும்‌. 
அவரை அண்டிக்‌ கொள்ளுகிற யாவரும்‌ பாக்கியவான்கள்‌ - 
சங்கீதம்‌ 2:12. 


*  துன்மார்க்கருடைய ஆலோசனையில்‌ நடவாமலும்‌, பாவி 
களுடைய வழியில்‌ நில்லாமலும்‌, பரியாசக்காரர்‌ உட்காரும்‌ 
இடத்தில்‌  உட்காராமலும்‌, கர்த்தருடைய வேதத்தில்‌ 
பிரியமாயிருந்து, இரவும்‌ பகலும்‌ அவருடைய வேதத்தில்‌ 
தியானமாயிருக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. அவன்‌ 
நீர்க்கால்களின்‌ ஒரமாய்‌ நடப்பட்டு, தன்‌ காலத்தில்‌ 
தன்‌ கனியைத்‌ தந்து, இலையுதிராயிருக்கிற மரத்தைப்‌ 
போலிருப்பான்‌. அவன்‌ செய்வதெல்லாம்‌ வாய்க்கும்‌ = 
சங்கீதம்‌ 1:1-3. 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 27 


* இவ்விதமான சீரைப்‌ பெற்ற ஜனம்‌ பாக்கியமுள்ளது. கர்த்தரைத்‌ 


தெய்வமாகக்‌ கொண்டிருக்கிற ஜனம்‌ பாக்கியமுள்ளது - 
சங்கீதம்‌ 144:15. 


* கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்‌ 
பாக்கியவான்கள்‌ - சங்கீதம்‌ 119:1. 


* அவருடைய சாட்சிகளைக்‌ கைக்கொண்டு அவரை முழு 
இருதயத்தோடும்‌ தேடுகிறவர்கள்‌ பாக்கியவான்‌௧ள்‌ - 
சங்கீதம்‌ 119:2. 

* இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌ - மத்தேயு 5:8. 

* சமாதானம்‌ பண்ணுகிறவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
தேவனுடைய புத்திரர்‌ என்னப்படுவார்கள்‌ - மத்தேயு 5:9. 

* ஆவியில்‌ எளிமையுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. பரலோக 
ராஜ்யம்‌ அவர்களுடையது. இருதயத்தில்‌ சுத்தமுள்ளவர்கள்‌ 
பாக்கியவான்‌௧ள்‌ அவர்கள்‌ தேவனைத்‌ தரிசிப்பார்கள்‌ - 
மத்தேயு 6:3-8. 

*  சாந்தகுணமுள்ளவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. அவர்கள்‌ 
பூமியைச்‌ சுதந்தரித்துக்‌ கொள்ளுவார்கள்‌ - மத்தேயு 5:6. 


* அப்பொழுது அவர்‌ தம்முடைய சீஷர்களை நோக்கிப்‌ பார்த்து, 
தரித்திரராகிய நீங்கள்‌ பாக்கியவான்‌௧ள்‌. தேவனுடைய 
ராஜ்யம்‌ உங்களுடையது - லூக்கா 6:20. 

* இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌. 
திருப்தியடைவீர்கள்‌. இப்பொழுது அழுகிற நீங்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. இனி நகைப்பீர்கள்‌ - லூக்கா 6:21. 

* கர்த்தருக்குப்‌ பயந்து அவர்‌ வழிகளில்‌ நடக்கிறவன்‌ எவனோ 
அவன்‌ பாக்கியவான்‌ - சங்கீதம்‌ 128:1. 

* நியாயத்தைக்‌ கைக்கொள்ளுகிறவர்களும்‌, எக்காலத்திலும்‌ 
நீதியைச்‌ செய்கிறவர்களும்‌ பாக்கியவான்கள்‌ - சங்கீதம்‌ 
106:3. 

* நீதிமான்‌ தன்‌ உத்தமத்திலே நடக்கிறான்‌. அவனுக்குப்‌ பிறகு 
அவன்‌ பிள்ளைகளும்‌ பாக்கியவான்களாயிருப்பார்கள்‌ - நீதி 
20:7. 


28 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 


* கர்த்தர்‌ நல்லவர்‌ என்பதை ருசித்துப்‌ பாருங்கள்‌. அவர்மேல்‌ 
நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌ - சங்கீதம்‌ 
34:8. 


* உம்முடைய பிரகாரங்களில்‌ வாசமாயிருக்கும்படி நீர்‌ தெரிந்து 
கொண்டு சேர்த்துக்‌ கொள்ளுகிறவன்‌ பாக்கியவான்‌. 
உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின்‌ நன்மையால்‌ 
திருப்தியாவோம்‌ - சங்கீதம்‌ 65:4. 

* உம்முடைய வீட்டில்‌ வாசமாயிருக்கிறவர்கள்‌ பாக்கிய 
வான்கள்‌. அவர்கள்‌ எப்பொழுதும்‌ உம்மைத்‌ துதித்துக்‌ 
கொண்டிருப்பார்கள்‌ (சேலா) - சங்கீதம்‌ 84:4. 

*  உம்மிலே பெலன்‌ கொள்ளுகிற மனுஷனும்‌, தங்கள்‌ இருதயங்‌ 
களில்‌ செவ்வையான வழிகளைக்‌ கொண்டிருக்கிறவர்களும்‌ 
பாக்கியவான்கள்‌ - சங்‌ 84:5. 


* எவனுடைய அக்கிரமத்தைக்‌ கர்த்தர்‌ எண்ணாதிருக்கிறாரோ, 
எவனுடைய ஆவியில்‌ கபடமில்லாதிருக்கிறதோ, அவன்‌ 
பாக்கியவான்‌ - சங்கீதம்‌ 32:2. 


* சிறுமைப்பட்டவன்‌ மேல்‌ சிந்தையுள்ளவன்‌ பாக்கியவான்‌. 
தீங்கு நாளில்‌ கர்த்தர்‌ அவனை விடுவிப்பார்‌. கர்த்தர்‌ 
அவனைப்‌ பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார்‌. பூமியில்‌ 
அவன்‌ பாக்கியவானாயிருப்பான்‌. அவன்‌ சத்துருக்களின்‌ 
இஷ்டத்திற்கு நீர்‌ அவனை ஒப்புக்‌ கொடீர்‌ - சங்கீதம்‌ 41:1-2. 


* ஞானத்தைக்‌ கண்டடைகிற மனுஷனும்‌, புத்தியைச்‌ 
சம்பாதிக்கிற மனுஷனும்‌ பாக்கியவான்கள்‌ - நீதி 3:13. 


* என்‌ வாசற்படியில்‌ நித்தம்‌ விழித்திருந்து என்‌ கதவு 
நிலையருகே காத்திருந்து எனக்குச்‌ செவி கொடுக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌ - நீதி 8:34. 

* எப்பொழுதும்‌ பயந்திருக்கிறவன்‌ பாக்கியவான்‌. தன்‌ 
இருதயத்தைக்‌ கடினப்படுத்துகிறவனோ தீங்கில்‌ விழுவான்‌ 
- நீதிமொழிகள்‌ 28:14. 

* ஆனாலும்‌ உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர்‌ காத்திருப்பார்‌. 
உங்கள்‌ மேல்‌ மனதுருகும்படி எழுந்திருப்பார்‌; கர்த்தர்‌ நீதி 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 29 


செய்கிற தேவன்‌. அவருக்குக்‌ காத்திருக்கிற அனைவரும்‌ 
பாக்கியவான்கள்‌ - ஏசாயா 30:18. 


* இப்படிச்‌ செய்கிற மனுஷனும்‌, இதைப்‌ பற்றிக்‌ கொண்டிருந்து, 
ஒய்வு நாளைப்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாக்காதபடி ஆசரித்து, 
ஒரு பொல்லாப்பையும்‌ செய்யாதபடி தன்‌ கையைக்‌ காத்துக்‌ 
கொண்டிருக்கிற மனுபுத்திரனும்‌ பாக்கியவான்‌ - ஏசாயா 
56:2. 


* என்னிடத்தில்‌ இடறலடையாதிருக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
பாக்கியவான்‌ என்றார்‌ - மத்தேயு 11:6. 


* சீமோன்‌ பேதுரு பிரதியுத்தரமாக, நீர்‌ ஜீவனுள்ள தேவனுடைய 
குமாரனாகிய கிறிஸ்து என்றான்‌. இயேசு அவனை நோக்கி, 
யோனாவின்‌ குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான்‌. 
மாம்சமும்‌ இரத்தமும்‌ இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. 
பரலோகத்திலிருக்கிற என்‌ பிதா இதை உனக்கு 
வெளிப்படுத்தினார்‌ - மத்தேயு 16:16-17. 


* நீ விருந்துண்ணும்போது ஏழைகளையும்‌, ஊனரையும்‌ 
சப்பாணிகளையும்‌ குருடரையும்‌ அழைப்பாயாக. அப்பொழுது 
நீ பாக்கியவனாயிருப்பாய்‌. அவர்கள்‌ உனக்குப்‌ பதில்‌ செய்ய 
மாட்டார்கள்‌. நீதிமான்களின்‌ உயிர்த்தெழுதலில்‌ உனக்குப்‌ 
பதில்‌ செய்யப்படும்‌ என்றார்‌ - லூக்கா 14:13,14. 


* அவரோடே கூடப்‌ பந்தியிருந்தவர்களில்‌ ஒருவன்‌ இவை 
களைக்‌ கேட்டபொழுது அவரை நோக்கி தேவனுடைய 
ராஜ்ஜியத்தில்‌ போஜனம்‌ பண்ணுகிறவன்‌ பாக்கியவான்‌ 
என்றான்‌ - லூக்கா 14:15. 

* நீங்கள்‌ இவைகளை அறிந்திருக்கிறபடியால்‌, இவைகளைச்‌ 
செய்வீர்களானால்‌, பாக்கியவான்களாயிருப்பீர்கள்‌ - யோவான்‌ 
13:17. 


* அதற்கு இயேசு தோமாவே, நீ என்னைக்‌ கண்டதினாலே 
விசுவாசித்தாய்‌. காணாதிருந்தும்‌ விசுவாசிக்கிறவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌ என்றார்‌ - யோவான்‌ 20:29. 

* உனக்கு விசுவாசமிருந்தால்‌ அது தேவனுக்கு முன்பாக உன்‌ 
மட்டும்‌ இருக்கட்டும்‌. நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில்‌ 


30 இவைகளின்படி செய்தால்‌ நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ 
தன்னைக்‌ குற்றவாளியாக்காதவன்‌ பாக்கியவான்‌ - ரோமர்‌ 
14:22. 


* சோதனையைச்‌ சகிக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. அவன்‌ 
உத்தமனென்று விளங்கின பின்பு கர்த்தர்‌ தம்மிடத்தில்‌ 
அன்பு கூருகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம்‌ பண்ணின 
ஜீவகிரீடத்தைப்‌ பெறுவான்‌ - யாக்கோபு 1:12. 

*  நீதியினிமித்தம்‌ நீங்கள்‌ பாடுபட்டால்‌ பாக்கியவான்‌௧ளா 
யிருப்பீர்கள்‌. அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள்‌ 
பயப்படாமலும்‌ கலங்காமலும்‌ இருந்து - 1 பேதுரு 3:14. 

* நீங்கள்‌ கிறிஸ்துவின்‌ நாமத்தினிமித்தம்‌ நிந்திக்கப்பட்டால்‌ 
பாக்கியவான்‌௧ள்‌. ஏனென்றால்‌ தேவனுடைய ஆவியாகிய 
மகிமையுள்ள ஆவியானவர்‌ உங்கள்‌ மேல்‌ தங்கியிருக்கிறார்‌. 
அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்‌. உங்களாலே மகிமைப்‌ 
படுகிறார்‌ - 1 பேதுரு 4:14. 


* இதோ, தேவன்‌ தண்டிக்கிற மனுஷன்‌ பாக்கியவான்‌. 
ஆகையால்‌ சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக 
எண்ணாதிரும்‌ - யோபு 5:17. 


* இதோ, பொறுமையாயிருக்கிறவர்களைப்‌ பாக்கியவான்‌ ௧ளென் 
கிறோமே! யோபின்‌ பொறுமையைக்‌ குறித்துக்‌ கேள்விப்பட்டி 
ருக்கிறீர்கள்‌. கர்த்தருடைய செயலின்‌ முடிவையும்‌ 
கண்டிருக்கிறீர்கள்‌ . கர்த்தர்‌ மிகுந்த உருக்கமும்‌ 
இரக்கமுமுள்ளவராயிருக்கிறாரே - யாக்கோபு 5:11 

*  சிட்சித்து உம்முடைய வேதத்தைக்‌ கொண்டு போதிக்கிற 
மனுஷன்‌ பாக்கியவான்‌ - சங்கீதம்‌ 94:13. 


* மாடுகளையும்‌ கழுதைகளையும்‌ நடத்திக்‌ கொண்டுபோய்‌ நீர்‌ 
வளம்‌ பொருந்திய இடங்களிலெல்லாம்‌ விதை விதைக்கிற 
நீங்கள்‌ பாக்கியவான்கள்‌ - ஏசாயா 32:20. 


* எஜமான்‌ வரும்‌ போது விழித்திருக்கிறவர்களாகக்‌ காணப்‌ 
படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள்‌. அவர்‌ அரை கட்டிக்‌ 
கொண்டு அவர்களைப்‌ பந்தியிருக்கச்‌ செய்து, சமீபமாய்‌ 
வந்து, அவர்களுக்கு ஊழியஞ்‌ செய்வார்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ - லூக்கா 12:37. 


பாஸ்டர்‌ டி.சி. ராபர்ட்‌ டேவியேல்‌ 31 


* எப்போதும்‌ உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தைக்‌ 
கேட்கிற உம்முடைய ஊழியக்காரரும்‌ பாக்கியவான்கள்‌ - 1 
இராஜா 10:8. 


* அதற்குக்‌ கர்த்தர்‌, பணிவிடைக்காரருக்குத்‌ தகுதியான 
காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான்‌ அவர்கள்‌ மேல்‌ 
அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும்‌ விவேகமுமுள்ள 
விசாரணைக்காரன்‌ யாவன்‌? எஜமான்‌ வரும்போது அப்படியே 
செய்கிறவனாய்க்‌ காணப்படுகிற ஊழியக்காரன்‌ பாக்கியவான்‌ 
- லூக்கா 12:42-43. 


* பின்பு, பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம்‌ உண்டாகக்‌ 
கேட்டேன்‌. அது கர்த்தருக்குள்‌ மரிக்கிறவர்கள்‌ இது 
முதல்‌ பாக்கியவான்‌௧ள்‌ என்றெழுது. அவர்கள்‌ தங்கள்‌ 
பிரயாசங்களை விட்டொழித்து இளைப்பாறுவார்கள்‌. 
அவர்களுடைய கிரியைகள்‌ அவர்களோடே கூடப்போம்‌. 
ஆவியானவரும்‌ ஆம்‌ என்று திருவுளம்‌ பற்றுகிறார்‌ என்று 
சொல்லிற்று - வெளி 14:13. 

* முதலாம்‌ உயிர்த்தெழுதலுக்குப்‌ பங்குள்ளவன்‌ பாக்கியவானும்‌ 
பரிசுத்தவானுமாயிருக்கிறான்‌. இவர்கள்‌ மேல்‌ இரண்டாம்‌ 
மரணத்திற்கு அதிகாரமில்லை. இவர்கள்‌ தேவனுக்கும்‌ 
கிறிஸ்துவுக்கும்‌ முன்பாக ஆசாரியராயிருந்து, அவரோடே 
கூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாளுவார்கள்‌ - வெளி 20:6. 

* இதோ, திருடனைப்‌ போல்‌ வருகிறேன்‌. தன்‌ மானம்‌ 
காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய்‌ நடவாதபடிக்கு விழித்துக்‌ 
கொண்டு தன்‌ வஸ்திரங்களைக்‌ காத்துக்‌ கொள்ளுகிறவன்‌ 
பாக்கியவான்‌ - வெளி 16:16. 

* பின்னும்‌, அவன்‌ என்னை நோக்கி, ஆட்டுக்‌ குட்டியானவரின்‌ 
கலியாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள்‌ பாக்கிய 
வான்கள்‌ என்றெழுது என்றான்‌. மேலும்‌ இவைகள்‌ 
தேவனுடைய சத்தியமான வசனங்கள்‌ என்று என்னுடனே 
சொன்னான்‌ - வெளி 19:9. 

* இந்தத்‌ தீர்க்கதரிசன வசனங்களை  வாசிக்கிறவனும்‌, 
கேட்கிறவர்களும்‌ இதில்‌ எழுதியிருக்கிறவைகளைக்‌ 
கைக்கொள்ளுகிறவர்களும்‌ பாக்கியவான்கள்‌. காலம்‌ 
சமீபமாயிருக்கிறது - வெளி 1:3 


இதை வாசித்த தேவப்‌ பிள்ளைகளே, இந்த வசனங்களின்படி 
நடந்து இம்மைக்குரிய பரத்திற்குரிய பாக்கியத்தை பெற்றுக்‌ 
கொள்ளுங்கள்‌. இந்த சிறு புத்தகத்தை கிறிஸ்துவை 
அறியாதவர்களுக்கும்‌ அறிமுகப்படுத்துங்கள்‌. பிறந்த நாள்‌, 
திருமணநாள்‌ பரிசாக வாங்கிக்‌ கொடுங்கள்‌. சர்குலேஷன்‌ 
லைப்ரரி மாதிரி வைத்துக்‌ கொண்டு மற்றவர்களுக்கு கொடுத்து 
கொடுத்து வாங்குங்கள்‌. கொடுப்பதற்கு முன்பும்‌ ஜெபம்‌ 
பண்ணுங்கள்‌. கொடுத்த பிறகும்‌ ஜெபம்‌ செய்யுங்கள்‌. அன்பான 
ஊழியர்களே உங்கள்‌ சபைகளிலும்‌ இந்த வசனங்களைப்‌ போதித்து 
பரலோக ராஜ்ஜியத்திற்கு நேராக ஜனங்களை வழி நடத்துங்கள்‌. 
எனக்காகவும்‌ என்‌ பிள்ளைகளுக்காகவும்‌ சபையாருக்காகவும்‌, 
புத்தத ஊழியத்திற்காகவும்‌ ஜெபியுங்கள்‌. உங்களுக்காகவும்‌ நான்‌ 
ஜெபிப்பேன்‌. இந்த புத்தகத்தை வெளியிட முன்வந்த சகோ. 
தாயப்பனையும்‌ அவர்‌ ஊழியத்தையும்‌ ஜெபத்தினால்‌ தாங்குங்கள்‌. 
கர்த்தர்‌ தாமே நம்‌ அனைவரையும்‌ பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி 
நடத்துவாராக! எல்லா துதி, கனம்‌, மகிமை அனைத்தும்‌ நம்‌ 
தேவாதி தேவன்‌ ஒருவருக்கே! ஆமென்‌ !! 


